கடல் தந்த வீடுகள் 


ஆங்கிலத்தில் : ஆலிஸ் E . கௌடே 

படங்கள் : அட்ரேன் ஆடம்ஸ் 

தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


கை 


ை 


9 


மாச 


வII II 


இந்த புத்தகம் இரு குழந்தைகளையும் , அலைகள் இவர்களைத் 
தொட்டுத் திரும்புகையில் கிளிஞ்சல்களையும் (சங்குகள் , சிப்பிகள் ) 
கடற்கரையில் விட்டுச்செல்லும் அந்த நாளையும் பற்றியதாகும் . 
அக்குழந்தைகள் , அவர்கள் கண்டெடுக்கும் கிளிஞ்சல்களின் 
அழகைக்கண்டு மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள் . அவை விதவிதமானவை 
மேலும் பல்வேறு நிறங்களுடயவை. ஒவ்வொரு கிளிஞ்சலும் ஒரு சமயத்தில் 
ஒரு சிறிய உயிரினத்தின் வாழ்விடமாக இருந்திருக்கும் . 

இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிகும்போதும் , அதில் உள்ள அழகிய 
படங்களைப் பார்க்கும் போதும் , கிளிஞ்சல்களைப் பற்றி , நீங்களும் இந்த 
குழந்தைகளைப்போல் நினைத்துப் பார்க்கக் கூடும் . அவை எங்கனம் 
இத்தகைய பொதுவான பெயர்களை பெற்றன என்பதை நீங்கள் கற்பனை 
செய்யக்கூடும் . காண்பதற்கு ஒரு சுற்றும் பம்பரம் போலிருக்கும் ஒரு 
கிளிஞ்சலையோ சிறிய காலணி போலிருக்கும் ஒரு கிளிஞ்சலையோ எப்படி 
அழைப்பீர்கள் . ஏன் வென்டில்டிராப் எனும் சின்னஞ்சிறு கிளிஞ்சல்கள் ஒரு 
சுழல் படிக்கட்டு போலிருக்கின்றன 

அந்த நாளில் கண்டெடுக்கப்பட்ட கிளிஞ்சல்களே, கிளிஞ்சல்கள் 
சேமிப்பின் ஒரு துவக்கம் . இந்த புத்தகத்தின் கடைசி இரண்டு 
பக்கங்களில் , பெயர்களுடன் கிளிஞ்சல்கள் முறையாக 
அமைக்கப்பட்டுள்ளது . கிளிஞ்சல்கள் எவ்வாறு உண்டாகின்றன , எப்படி 
அந்த வித்தியாசமான வடிவத்தையும் நிறத்தையும் பெறுகின்றன என்பதை 
கூறும் ஓர் பகுதியும் உள்ளது . இது , ஒரு நாள் , ஒரு கடற்கரையில் நடக்கும் 
கதையானாலும் , பல நாட்கள் , வெவ்வேறு கடற்கரைகளாகவும் 
இருக்கலாம் . நீங்கள் கடற்புரத்தில் வசிப்பவராக இல்லாவிட்டாலும் 
அருங்காட்சியகத்தில் கிளிஞ்சல்களைக் கண்டு மகிழலாம் . 


வ 


பாசமான வ 


படங்கள் : அட்ரேன் ஆடம்ஸ் 


கடல் தந்த வீடுகள் 


ஆங்கிலத்தில் : ஆலிஸ் E . கௌடே 

தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


ஆசிரியர் குறிப்பு 


கடலையொட்டி நடந்து செல்லும்போது மணல் அல்லது பாறைகள் உடைய 
கடற்கரையில் கிளிஞ்சல்களை நீங்கள் பார்க்கக்கூடும் . நீங்கள் குனிந்து அதை 
எடுப்பீர்கள் . பல வண்ணங்களைக்கொண்ட அந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது ! 
பாவம் அதை விட்டு விலகிச்செல்ல முடியாது என்பதால் அதை உங்கள் 
சட்டைப்பையில் போட்டுக்கொள்வீர்கள் . மேலும் கடற்கரையில் நடந்து 
செல்வீர்களேயானால் , நீங்கள் மேலும் மேலும் கிளிஞ்சல்களை காண்பீர்கள் . 
ஒன்றுக்கொன்று அழகானவை . சீக்கிரமே உங்களது சட்டைப்பை 
கடற்கிளிஞ்சல்களால் நிரம்பிவிடும் . இதுவே உங்கள் கிளிஞ்சல் சேகரிப்பின் துவக்கம் . 
கிளிஞ்சல் சேகரிப்பு மற்றும் அதை வீடாகக் கொண்டு வாழும் உயிரினங்கள் பற்றி 
கண்டறிதல் , உலகின் அருமையான பொழுதுபோக்குகளில் ஒன்று ஆகும் . 
நம்மைபோலவே கிளிஞ்சல்களும் பல்வேறு குடும்பப்பிரிவுகளுக்குச் சொந்தமானவை . 
இந்த புத்தகத்தில், நமது நாட்டின் கிழக்கு , மேற்கு , வளைகுடாப்பகுதியின் 
கடற்கரையில் காணப்படும் கிளிஞ்சல் குடும்பங்களைச் சேர்ந்தவற்றை நாங்கள் 
தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் . எடுத்துக்காட்டாக , பெக்டினைட் குடும்பத்தைச் சேர்ந்த 
ஸ்கால்லோப் கிளிஞ்சல்கள் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளிலும் மேலும் 
வளைகுடா கடற்பகுதியிலும் காணப்படும் . 
நீங்கள் , இந்த குழந்தைகளைப்போல் அவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இல்லாமல் 
போகலாம் : இவை அனைத்தையும் ஒரே நாளிலோ , ஒரே இடத்திலோ காணமுடியாமல் 
போகலாம் . ஆனால் , ஏதோ ஒரு சமயத்தில் அலைகளோ , புயலோ அவற்றை 
கடற்கரையில் விட்டுச்செல்லும் . 


இந்த புத்தகத்தில் , நாங்கள் கிளிஞ்சல்களின் பொது பெயரை உபயோகித்துள்ளோம் . 


ஆனால் , நீங்கள் சேகரிக்கத் தொடங்கும்போது அவற்றின் அறிவியல் பெயர்களையும் 


கற்க வேண்டும் . கிளிஞ்சல்களின் அறிவியல் பெயர்கள் , நிலக் கிளிஞ்சல்கள் , நன்னீர் 


கிளிஞ்சல்கள் , கடற்கிளிஞ்சல்கள் ஆகியவற்றை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் , 
எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் , எவ்வாறு சேமித்து வைக்க வேண்டும் 
என்பனவற்றை பொது நூலகத்தில் இருக்கும் கிளிஞ்சல்களைப் பற்றிய புத்தகம் 
எடுத்துறைக்கும் . 


வாளிகளையும் , மண்வாரிகளையும் ( ஷவல் ) 
எடுத்துக்கொண்டு கடலுக்குச் சென்றோம் , 


அலைகள் எங்களை எதிர்கொண்டு வந்தன , 
ஏதோ நாங்கள் வந்ததால் மகிழ்ந்தது போல . 


வெள்ளை நுரைச்சீலை எண்கள் பாதங்களை சுற்றிச் 
சுழன்று குமிழ்ந்து சப்தமிட்டன . 


பின்ன 


ர் , 


கடல் கரையிலிருந்து பின்னே உருண்டோடிற்று . 


ளயாட 


தங்கை அதற்கு அழைப்புவிடுத்தாள் ; 
" திரும்பி வா ! வந்தது எங்களோடு விளையாட 
வா ! வென்றே . 
அவளின் அழைப்பைச் செவிசாயித்ததுப்போல 
கடல் திரும்பியும் வந்தது . 


ஆனால் .. .. ... 


மறுபடியும் , ஏதோ நாம் காணமுடியாத ஒரு கை அதை 
கரையிலிருந்து பின்னோக்கி இழுத்ததைப்போல அலை 
கடலுக்குள் சென்றுவிட்டது . 

எங்கள் நண்பன் , கடல் , இருந்து எங்களோடு 
விளையாடாவிட்டாலும் பெரும் புதையலைக் கொண்டுவந்து 


- 


- 


எங்களுக்காக மணல் மீது விட்டுச்சென்றது . 


நாங்கள் , எங்கள் கைகளில் அடங்கும் உருண்டையான மற்றும் 
வழுவழுப்பான இரண்டு மூன் ஷெல்களைக் கண்டோம் . 


அதைத் தனது வீடாகக்கொண்டு அதில் வசித்திருந்த அந்த 
சிறிய உயிரினம் இப்போது அதில் இல்லை; கடலிலிருந்து வந்த 
அந்த சிறிய வீடுகளான கிளிஞ்சல்கள் எங்களுக்கே 
எங்களுக்குத்தான் . 


அந்த மூன் ஷெல்களை வாளியில் போட்டுவைத்தோம் . 


பின்ன 


ர் . . .. 


... மற்றொரு அலை உருண்டோடி வந்தது . 


அங்கே, தீக்குச்சிப்போன்ற சிறிய கால்களுடைய ஓர் புள்ளி 


சாண்ட்பைப்பர் பறவை , அலைகளுகுக்கு முன்னே ஓடி 


பூச்சிகளையும் , ஹிப்பா நண்டுகளையும் வேட்டையாடுவதை 
நாங்கள் கவனித்தோம் . 


கடல் அலை மீண்டும் திரும்பி சென்றபோது குட்டிக்குட்டிக் கூம்பு வடிவ 
கிளிஞ்சல்களைக் கண்டோம் . 


அழகழகான வண்ணங்கள் , காண்பதற்கு ஏதோ ஒரு 
வண்ணத்துப்பூச்சிகளின் கூட்டம் கடற்கரையோரம் தங்கள் சிறகுகளை 
விரித்தது போல , 


அதன் பிறகு ... 


Tன 


கடலலை கரையின் மீதேறியது , இம்முறை 
மிக அழகான வண்ணங்களுடைய 
சிப்பிகளை ஒரு வரிசையில் விட்டுச்சென்றது . 
வெள்ளி நிறத்தில் ! 
தங்க நிறத்தில் ! 


ஆப்ரிகாட் நிறத்தில் ! 


சிப்பிகள் . . . 


அழகாக , பிரகாசமாக ... 
அவை , அந்த சிறிய சிப்பிகள் எங்கள் 
வாளியில் இடும்போது கிலுகிலுத்தன . 


வ 


நங்கள் கண்ட அடுத்த புதையல் இருப்பது 
அனைத்திலும் மிக அழகானது -- 
தேவதையின் இறகுகள் , 
மிகவும் அழகாகவும் வெண்மையாகவும் , 
அவை சொர்கத்திலிருந்து நேராக 
வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது . 


த 


பின்னர் , விலா எலும்புகளை ஒத்த 
முகடுகளை முதுகில் கொண்ட சில 
இரட்டைச் சிப்பிகளைக் கண்டோம் . 

நாங்கள் இரட்டைச் சிப்பிகளை 
தொட்டுப்பார்த்தோம் ; அவை ரம்பத்தின் 
கூர்மையான பற்களைப்போலிருந்தது . 

இரண்டு சிப்பிகளை 
ஒன்றோடொன்றைப் பொருத்தியபோது , 
அவை இருதய வடிவிலான 
வீடுபோலிருந்தது . 


பின்னர் நாங்கள் கண்டது . .. 


பாச 


சில விலைமதிப்பற்ற சோழிகள் . அவற்றின் குவிந்த பாகங்கள் 
வழுவழுப்பாகவும் , பளபளப்பாகவும் , புள்ளிகளுடன் மினுக்கின . 

கூட்டின் திறப்பு இருந்த பகுதியில் வரிசையாக 
சின்னஞ்சிறியதாய் பற்கள் காணப்பட்டன . 


ப 


உ 


நாம் எப்படி இப்போது பணத்திற்கு பதிலாக தங்கம் அல்லது 
வெள்ளியை உபயோகிக்கிறோமோ , அது போல , முன்பு ஒரு 
காலத்தில், மஞ்சள்நிற சோழிகள் பணமாக 
உபயோகப்படுத்தப்பட்டன என்று நான் 
கேள்விப்பட்டிருக்கிறேன் . 


க 


பணமாக 


- 


கடற்கரையில் கிடந்த கடற்பாசிகளின் 
அடியில் பார்த்தபோது சிறு 
துவாரத்தைக்கொண்ட நத்தை ஓடுகளைக் 
கண்டோம் . அவை பாற்பதற்கு உச்சியில் 
துளையுடய ஒரு சிறிய சைனா தொப்பிப் போல - 
இருந்தது . 


வ 


அந்த கடற்பாசிகளின் சிக்கலில் சில பெரிவிங்க்ல் ( ஒரு 


வகை நத்தை ) கூடுகளையும் கண்டோம் . 


ஒரு சமயத்தில் இந்தசினஞ்சிறிய வீடுகளினுள் நத்தைகள் 
வசிந்திருக்க வேண்டும் என்பாதை நாங்கள் அறிவோம் . 


மணலில் சில வெள்ளை சோழிகளை நாங்கள் 
கண்டோம் . ஏனென்றால் , அவற்றின் பெயர் உச்சரிக்க 
அத்தனை வேடிக்கையானதாக இருந்தது , நாங்கள் அதை 
மீண்டும் மீண்டும் ஒரு பாட்டாகவே பாடினோம் . 


" வென்டெல்ட்ராப்ஸ் , வென்டெல்ட்ராப்ஸ் , 
வென்டெல்ட்ராப்ஸ் ! ” 


ஓஹ் , நாங்கள் சில விண்டெல்ட்ராப்ஸ்களை 
கண்டுபிடித்தோம் ! " 

இந்த வேடிக்கையான பெயர் , டச்சு மொழியில் சுழல் 
படிக்கட்டு எனும் பொருள் படும் 


ான 


60 


மிகச்சிறிய சில கடல் உயிரினங்கள் உண்மையில் 
தங்கள் வீடுகளில் அந்த படிக்கட்டுகளைப் 
பயன்படுத்தினவா என நினைத்து ஆச்சர்யப்பட்டோம் . 


நாங்கள் அடுத்து கண்டெடுத்தது " ஸ்கால்ப்ஸ் " 
கிளிஞ்சல்கள் . அவற்றின் முனைகள் நெளிநெளியாக 
இருந்தது . 

அவை , மேலிருந்து கீழ் நோக்கி குவிந்த சின்னஞ்சிறிய 
மேடுகளைக் கொண்டு , வடிவத்தில் பெண்கள் 
பயன்படுத்தும் விசிறி போலிருந்தன . 


லை 


அதன் பிறகு , நாங்கள் கண்டெடுத்த சிப்பிகள் 
பார்ப்பதற்கு சுழன்றுகொண்டே இருப்பவை 
போலிருந்தன. 

அவை பம்பரச்சிப்பிகள் ( டாப் -ஷெல்ஸ்) . ஒரு 
முனையில் கூறாகவும் மணிகளைக் கோர்த்து 
நேர்த்தியாகக் கட்டியது போலவுமிருந்தது . 


பின்னர் நாங்கள் , கருத்த ஈரமான மணல் பகுதியில் காலணி 


வடிவ கிளிஞ்சல்களைக் கண்டோம் . . 


II பாக 


நீர்வழிதேவதைகள் அந்த கிளிஞ்சல்களை கண்டிப்பாக 
காலணிகளாக அணிந்திருக்கவேண்டும் . 

ஒரு முனையில் , ஓர் அரை வட்ட அடுக்கு 
போலிருந்தது . அதனால் அவற்றை கடலில் மிதந்து 


செல்லும் படகுகளைப்போல் பாவனை செய்து கொண்டோம் . 


நாங்கள் கடற்கரையின் நெடுகே எங்கள் வேட்டையைத் 
தொடர்ந்தோம் . இதுவரை நாங்கள் கண்டெடுத்த எல்லா வகையான 
கிளிஞ்சல்களைக் காட்டிலும் மிகவும் வித்தியாசமானவற்றை அங்கு 
நாங்கள் தற்செயலாக காண நேர்ந்தது . 


அவை மெல்லிய கோபுர வடிவிலானவை . அவை பார்ப்பதற்கு 
புராதன கோட்டை கோபுரங்கள் போலிருப்பதாக நாங்கள் 
நினைத்தோம் . ஆனால் , பலர் , அது பார்ப்பதற்கு திருகுச்சுருளான 
முகடுகள் சுற்றியிருக்கும் திருகாணிபோலிருப்பதாக நினைக்கிறார்கள் . 


பிறகு ...... 


டை 


நாங்கள் , வட்டமாக வளைந்த முதுகு புறத்தில் , 
விரிவடையும் அலைகளைபோன்ற மெல்லிய 
வரிகளைக்கொண்ட கிளாம்ஷெல் என்றழைக்கப்படும் 
ஒருவகை சிப்பிகள் சிலவற்றைக் கண்டோம் . அந்த சிப்பிகளின் 
மீது ஊதாநிற விளிம்புகளைக்கொண்ட வெண்முத்து நிற 
கோடுகள் காணப்பட்டன. அந்த சிப்பிகளுக்குள் வாழ்ந்த 
நத்தைப் போன்ற உயிரினத்தை இந்தியர்கள் நீர் பன்றி 
( அக்குவாஹாக்ஸ் ) என்றழைத்தனர் . 

இந்தியர்கள் அந்த அக்குவாஹாக்ஸ் சிப்பிகளைக்கொண்டு 
அழகான பளபளக்கும் வெள்ளை மற்றும் ஊதா நிற 
மணிகளைச் செய்தார்கள் . 


அவர்கள் அந்த சிறிய மணிகளை “ வாம்ப்பும் ” 
என்றழைத்தனர் . வெள்ளையர்களுடனான வணிகத்தின்போது 
பணத்திற்கு பதிலாக அவற்றைப் பயன்படுத்தினார் . 


அவர்கள் சிறிய முத்துக்களைக்கொண்டு, கழுத்து 
அணிகலன்கள் , அரைக்கச்சுகள், மற்றும் தோள் படைகள் 
போன்றவற்றை தயாரித்து , நாட்டின் ஆரம்ப குடியேறிகளுடன் 
சமாதானத்திற்கான பரிசாக வழங்கினார் . பயன்படுத்தினர் . 


பிறகு , கடற்கழுகின் கூவலைக் கேட்டேன் . 
அது என் தலைக்கு மேல் பறந்து கொண்டிருந்தபோது . 
கடலில் ஒரு படகின் ஒலி கேட்டேன் . 
என் சகோதரியின் குரலைக் கேட்டேன் , 
" ஓ , பார்! " சகோதரி சொன்னாள் . 
“நான் ஒரு நகரும் சிப்பியைப் பார்க்கிறேன்!" 
ஒரு மூன்ஷெல் மணலில் நகர்வதைப் பார்த்தேன் . 


ஒரு ஹெர்மிட் - நண்டு ஒரு கிளிஞ்சளின் உள் நுழைந்து அதை தனது 
வீடாக்கிக்கொண்டது . 


அது கடற்கரையில் நகர்கையில் , அந்த சிறிய கிளிஞ்சல் வீட்டையும் 
தனது முதுகில் சுமந்துச் செல்லும் . 


நாங்கள் அதைப் பார்த்தபோது , அது தனது பெரிய கண்களால் 
எங்களை பார்ப்பது போலிருந்தது . 

நான் என் சகோதரியிடம் , ஹெர்மிட் - நண்டு சிப்பியினுள் நுழைந்து 
கொண்டுள்ளது , ஏனென்றால் அதற்கு தன்னுடய மென்மையான 
உடலைப் பாதுகாக்க வேண்டிய கடினமான ஓடு இல்லாததானால் 
என்றேன் . 

அது பெரியதாக வளரும் போது , அந்த மூன் - ஷெல் வீடு அதற்கு 
மிகவும் சிறியதாக இருக்கும் . அப்போது அது வேறொரு பெரிய 
கிளிஞ்சலை தனது வீடாக்கிக் கொள்வதற்காகத் தேடிச் செல்லும் . 


TLD ITE 


நாங்கள் இறுதியாக கண்ட கிளிஞ்சலே எல்லாவற்றைக்காட்டிலும் 


மிகப் பெரியதும் , மிகச் சிறந்ததுமாகும் . 


அவை “ வெல்க் ஷெல் " எனும் சங்கு வகையைச் சேர்ந்தது . 
அதான் பக்கவாட்டில் பெரிதான புழை (திறப்பு ) இருந்தது . 
அந்தப் பெரிய புழையை எங்கள் காதுகளில் வைத்து கேட்டோம் . 


வா 


Fயைா 


இக்கடலின் மொத்த இசையையும் சிப்பிக்குள்ளிருந்து கேட்க 
முடியும் என்று எங்களுக்குத் தோன்றியது ; 


தூரத்து கடலலைகளின் உறுமல்கள் , 


மெல்லிய கிசுகிசுப்பு , 


காற்று மற்றும் அலைகளின் பலமான ஓசை . 


வை 


ஓஹ், இந்த சிப்பிகளை கண்டதில் மகிழ்ச்சியடைந்தோம் . அவை , 
இந்த கடல் நாள் முழுதும் பாடும் பாடலை தன்வசம் வைதிருப்பதாகத் 
தோன்றுகிறது . 


இப்போது சூரியன் மெதுவாக மறையத் தொடங்குகிறது ; 
அன்றைய தினம் முடிவுக்கு வருகிறது . 
உயர் அலைகள் வருகின்றன . 


கடல் நீர் கரையை மூழ்கடித்துள்ளது . 


| வா 


எங்கள் வாளிகள் இப்போது நிறைந்திருந்தன . 
எனவே , நாங்கள் புதையல்களோடு வீட்டிற்குச் சென்றோம் . 


எ 


மழை நாட்களில் நண்பர்கள் எங்கள் வீட்டில் 
விளையாட வரும்போது , நாங்கள் எங்களுடய எல்லா 
கிளிஞ்சல்களையும் அவர்களுக்குக் காட்டுவோம் . 


அந்த சிப்பிகளின் பெயர்களையும் , 


அவற்றை நாங்கள் எங்கு கண்டோம் , 


அலைகள் எங்களை சந்திக்க வந்த அந்த நாளைப் 
பற்றியும் , சொல்வோம் . 


angel wings 
ஏஞ்சல் விங்ஸ் 


wedge shell 
வெட்ஜ்- ஷெல் 


slipper shell 
ஸ்லிப்பர் ஷெல் 


top shell 
டாப் ஷெல் 


moon shell 
மூன் - ஷெல் 


turret shell 
டியூரேட் - ஷெல் 


tackle shell 
காக்கில்- ஷெல் 


clam shell 
க்லாம் - ஷெல் 


scallop 
ஸ்கலோப் 


cowrie சோழி 


periwinkle 
பெரிவிங்கிள் 


keyhole limpet 
கிஹோல் - லிம்பெட் 

wencletrap 
வென்டில்ட்ராப் 


jingle shell 
ஜிங்கில் ஷெல் 


whelk 


வெல்க் 


கடல் உயிரிகள் தங்களாகவே கட்டிய இந்தச் 


பான உ 


சின்னஞ்ச்சிறிய வீடுகள் போன்ற அழகிய 
வீடுகளை நான் ஒருபோதும் உருவாக்க முடியாது 
என்பது எனக்கு உறுதியாகத் தெரியும் . 
பல்வேறு வண்ணங்கள் . 
ஒவ்வொரு வகையான உயிரிகளும் அவறிற்கு 
சிறந்த முறையில் பயனளிக்கும் வீட்டை 
கட்டிக்கொண்டன . 
இன்னொரு நாள் நாங்கள் திரும்பவும் 
செல்லும்போது , எங்கள் நண்பன் , கடல் , மேலும் 
சிப்பி வீடுகளை கொண்டு வந்து கடற்கரையில் 
எங்களுக்காக விட்டுச்செல்லும் என்று நான் 
நம்புகிறேன் . 


சிப்பிகள் எப்படி உருவாகின்றன ? 
சில நேரங்களில் நீங்கள் கடற்கரையில் , உள்ளே உயிரோடிருக்கும் பிராணியையுடய 
கிளிஞ்சல் ( ஷெல் ) களைக் காணலாம் . குறிப்பாக கடற்புயல் அவற்றை கரையில் விட்டுச்சென்ற 
உடனே , நீங்கள் அவற்றைக் காண முடியும் . 


கிளிஞ்சல்கள் ( ஷெல் ) , கிளிஞ்சல்களின் உள்ளே வாழும் பிராணியோடு சேர்த்து அவை 
மொல்லூஸ்க் என்று அழைக்கப்படுகின்றன . 


பெரும்பாலான சிசு மொல்லுஸ்க்குகள் அவற்றின் தாயின் உடம்பில் இருந்து வரும் 
முட்டைகளிலிருந்து பொறிந்து வெளியேறுகின்றன . 


மொல்லுஸ்க்கிற்கு முதுகெலும்பு கிடையாது . அதன் உடல் மிகவும் மென்மையாக இருக்கும் . 
எனவே , அது சிறியதாக இருக்கும்போதே , எதிரிகளிடமிருந்தும் , கடுமையான 
அலைகளிலிருந்தும் அதன் மென்மையான உடலைப் பாதுகாக்கும் கடினமான ஷெல்லை 
உருவாக்கத் தொடங்குகிறது . சில மொல்லுஸ்க்குகள் தங்கள் ஷெல் வீடுகளை 
முட்டையிலிருக்கும்போதே உருவாக்கத் துவங்குகின்றன . 


சில மொல்லுஸ்க்குகள் தனது ஷெல் அல்லது வால்வை ஒற்றைப்பாகமாக 
உருவாக்குகின்றன. இந்த ஷெல்கள் யூனிவால்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன. " யூனி" 
என்பது " ஒன்று ". வெல்க்ஸ் மற்றும் நத்தைகள் ஆகியவற்றின் ஷெல்கள் அனைத்தும் 
ஒற்றைப்பாகமாக உருவாகின்றன , மேலும் , அவை யூனிவால்வுகள் என்று 
அழைக்கப்படுகின்றன . 


க்ளாம் மற்றும் ஸ்கால்ப் போன்ற மற்ற மொல்லுஸ்க்குகள் , இரண்டு பாகங்கள் , அல்லது 
வால்வுகள் கொண்ட ஷெல்களாக உருவாகின்றன . இரண்டு பாகங்கள் கொண்ட ஷெல்கள் 
பைவால்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன. " பை " என்பது " இரண்டு". அந்த இரண்டு 
பாகங்கள் , அல்லது துண்டுகள் , பின்புறத்தில் கீல் போன்றதொரு அமைப்பால் , ஒன்றாக 
இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் வெளிப்புற விளிம்புகளை பிளக்கும் போது ஷெல் ஒரு புத்தகம் 
போல திறக்கிறது . 


மொல்லுஸ்க்கின் உடலின் ஒரு சிறப்பு பகுதி ஷெல் கட்டமைக்கும் வேலையைச் செய்கிறது . 
இந்த சிறப்புப் பகுதியானது மேன்டில் என்று அழைக்கப்படுகிறது . 


மேன்டில் , மெல்லிய தோலினாலான ஓர் உறை, மொல்லுஸ்க்கின் மென்மையான உடலின் 
பெரும்பகுதியைஉள்ளடக்கி மூடியுள்ளது . அது , அதன் உடல் மற்றும் ஷெல்லின் இடையே 
அமைந்துள்ளது . 


சில ஷெல்களின் வெளிவிளிம்பில் மேன்டிலின் ஒரு பகுதியை நீங்கள் , பார்க்க 
முடியும் . அது பார்ப்பதற்கு ஒரு சுருக்குப்பையின் குஞ்சல் போன்ற அமைப்புடன் , 
பெரும்பாலான சமயங்களில் அழகாகவும் , திகைப்பூட்டும் வண்ணங்களுடனும் 
தோற்றமளிக்கும் . 

அந்த ஷெல்லை கட்டமைக்கத் தேவையான மூலப்பொருள் மேன்டிலிலிருந்து 
கசிகிறது . 

அந்த மூலப்பொருள் விரைவாக கடினமாகி ஒரு ஷெல் அல்லது சிப்பி யாகின்றன . 
நாள்பட நாள்பட மொல்லுஸ்ஸின் மென்மையான உடல் வளர்ச்சியடையும்போது 
மேன்டில் மென்மேலும் ஷெல்லை கட்டமைக்கும் மூலப்போருளை சேர்த்துக்கொண்டே 
வருகிறது . அது கடினமாகி ஷெல்லும் வளர்ச்சியடைகிறது . வண்ணத்தைக் கொடுக்கும் 
மூலப்பொருளும் மேன்டிலிலிருந்து கசிந்து ஷெல்லிற்கு பிரகாசமான படிவ வடிவங்களைக் 
கொடுக்கிறது . மேன்டிலிலிருந்து கசியும் பொருளில் பெரும் பகுதி ( சுண்ணாம்பு ) லைம் 
கார்பனேட் ஆகும் . இந்த பொருளே ஷெல்லைக் கடினமாக்குகிறது . எப்படி நாம் நமது 
உடல் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை உணவிலிருந்து பெறுகிறோமோ , அதேபோல் 
மொல்லுஸ்ஸூம் லைம் கார்பனேட்டை அதன் உணவிலிருந்து பெறுகிறது . 

இவ்வாறாக , வரிவரியான மேடுகளையும் ஓடுகளையும் கொண்ட அத்தனை “ கடலின் 
வீடுகள் " , அவற்றின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் வெவ்வேறு நிற வடிவங்கள் 
ஆகியவை , அவற்றினுள் முன்பு வாழ்ந்த பிராணிகளால் உருவாக்கபட்டவை . 


